GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


EA09 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 

PUBLISHED BY AUTHORITY 

CHENNAI , WEDNESDAY , MAY 4 , 2022 
Chithirai 21 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 

Part VI - Section 3 ( b ) 

Notifications issued by Quasi - Government bodies and 
Public Sector undertakings . 

NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 

CONTENTS 

தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் . 

தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டம் பிரிவு 18 ( எ ) வகுப்பு- II ( 6 ) இன் கீழ் பேரவைத் தேர்தல் அறிவிப்பு 

TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 

GENERAL CONSTRUCTION CIRCLE - I , CHENNAI 

Erection of Transmission Lines .. 

[ 21 ] 

DTP - VI - 3 ( b ) ( 18 ) -1 


N 


OF TAMIL 

MED 

ARA 


No. 18 ] 


Tr 


TRUTH 
ALONE 


H 


PHS 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs . 1.60 Paise . 


RIUMPH 


: 


: 


Pages . 

22 

23-24 


( Part VI - Sec.3 ( b ) 


22 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC. 

தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் . 

தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டம் பிரிவு 18 ( எ ) வகுப்பு- II ( 6 ) இன் கீழ் பேரவைத் தேர்தல் அறிவிப்பு 

ரு.க.எண் .1004 / க 1 / 2022 ) 

No. VI - 3 ( b ) / 9 / 2022 . 

கரந்தைத் தமிழ்ச் சங்க உறுப்பினர்களிலிருந்து தமிழ்ப் பல்கலைக்கழகப் பேரவைக்குத் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரின் பதவிக்காலம் 
28.07.2022 அன்று பிற்பகலுடன் முடிவுறுகிறது . இப்பேரவை உறுப்பினரின் பதவிக்காலம் மேலே குறிப்பிடப்பட்ட நாளில் முடிவுறுவதைத் 
தொடர்ந்து தமிழ்ப் பல்கலைக்கழகச் சட்டம் பிரிவு 18 ( எ ) வகுப்பு- II ( 6 ) இன்படி கரந்தைத் தமிழ்ச் சங்க உறுப்பினர்களிலிருந்து ஒருவரை , 
தமிழ்ப் பல்கலைக்கழகப் பேரவைக்கு உறுப்பினராகத் தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது . இவ்வுறுப்பினரின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் 
அல்லது பேரவை மீண்டும் திருத்தி அமைக்கப்படும் நாள்வரை இவற்றில் எது முந்தியதோ அதுவரையாகும் . தேவையெனில் இதற்காக 
நேரடியான மறைமுக வாக்குப்பதிவு நடைபெறும் . 

கரந்தைத் தமிழ்ச் சங்கத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் பத்தி -1 இல் நிர்ணயிக்கப்பட்டபடி தங்களுக்குள் நிர்ணயிக்கப்பட்ட 
எண்ணிக்கையில் வேட்பாளர்களை நியமனம் செய்யலாம் . ஒவ்வொரு வேட்பு மனுவும் அதற்குரிய படிவத்தில் எழுத்து மூலமாக 
அதன் தேர்வாளரால் முன்மொழியப்பட்டு மற்றொரு தேர்வாளரால் வழிமொழியப்பட்டு அமைய வேண்டும் . வேட்பு மனுவுடனும் தாம் 
தேர்ந்தெடுக்கப்பட்டால் பேரவையில் பணியாற்றுவதற்கு இசைவதாக வேட்பாளர் ஒவ்வொருவரும் உறுதிமொழி கூறும் படிவத்தை நிறைவு 
செய்து கையொப்பம் இட்டு இணைத்தனுப்பவேண்டும் . 

காலியிடங்களைப் பொறுத்து ஒவ்வொரு தேர்வாளரும் முன்மொழிபவராகவோ வழிமொழிபவராகவோ இருக்கலாம் . 

ஒவ்வொரு வேட்பு மனுவும் ஓர் உறையிலிடப்பட்டு அதன்மேல் " பேரவைக்குக் கரந்தைத் தமிழ்ச் சங்க உறுப்பினர்களிலிருந்து 
வேட்பாளர் நியமனம் " என்று எழுதப்பட்டு ஒப்புகைச் சீட்டுடன் கூடிய பதிவு அஞ்சலில் , பதிவாளர் ( பொ ) மற்றும் தேர்தல் அலுவலர் , 
தமிழ்ப் பல்கலைக்கழகம் , தஞ்சாவூர் -613 010 என்னும் முகவரிக்கு 23.08.2022 பிற்பகல் 4.00 மணிக்குள் கிடைக்குமாறு அனுப்பவேண்டும் . 
வேட்பு மனுக்களை அலுவலக நேரத்தில் தேர்தல் அலுவலரான இப்பல்கலைக்கழகப் பதிவாளர் ( பொ ) அவர்களிம் நேரடியாகவோ 
நபர் மூலமாகவோ குறித்த காலத்திற்குள் கிடைக்குமாறும் அனுப்பி வைக்கலாம் . 

மேலே கூறப்பட்டுள்ளபடி முறையாக அனுப்பப்படாத வேட்பு மனுக்கள் செல்லுடமையற்றவை எனச் சாற்றப்படும் . 

வேட்பு மனுக்கள் 23.08.2022 பிற்பகல் 5.00 மணிக்குப் பல்கலைக்கழக அலுவலகத்தில் ஆய்வு செய்யப்படும் . செல்லுடமையுள்ள 
வேட்பாளர் பட்டியல் அன்றைய நாளே வெளியிடப்படும் . 

எந்த வேட்பாளரும் தம் வேட்பு மனுவை எழுத்து மூலம் அறிவித்துத் திரும்பப் பெற்றுக்கொள்ளலாம் . இத்தகைய திரும்பப் பெறும் 
அறிவிப்பை 01.09.2022 பிற்பகல் 3.00 மணிக்குள் கிடைக்குமாறு பதிவாளர் ( பொ ) மற்றும் தேர்தல் அலுவலர் , தமிழ்ப் பல்கலைக்கழகம் , 
தஞ்சாவூர் -613 010 என்ற முகவரிக்கு ஒப்புகைச்சீட்டுடன் கூடிய பதிவு அஞ்சலிலோ , மேலே குறித்த நாள் மற்றும் நேரத்திற்குள் தேர்தல் 
அலுவலரிடம் நேரடியாகவோ ஆள் மூலமாகவோ சேர்ப்பிக்கலாம் . 

வேட்பு மனுக்களைத் திரும்பப் பெறுவதற்கான நேரம் முடிந்த பிறகு அன்றைய நாளே ( 01.09.2022 பிற்பகல் 5.00 மணிக்கு ) 
இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் . இறுதி வேட்பாளர் எண்ணிக்கை நிரப்பப்பட வேண்டிய இடங்களைவிடக் கூடுதலாக இருந்தால் 
27.09.2022 முற்பகல் 11.00 மணி முதல் பிற்பகல் 4.00 மணி வரையிலுள்ள இடைப்பட்ட நேரத்தில் மந்தண வாக்குப்பதிவு முறையில் 
தேர்தல் நடத்தப்பட்டு அன்றைய தினமே முடிவு அறிவிக்கப்படும் . 

தஞ்சாவூர் , 
2022 ஏப்ரல் 29 . 

க . சங்கர் , 
பதிவாளர் ( பொறுப்பு ) . 


May 4 , 2022 ] 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

23 

TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 
GENERAL CONSTRUCTION CIRCLE - I , CHENNAI 
Erection of Transmission Lines 

[ Lr . No. SE / GCC - I / CNI / AEE / GL / CHD / F . T & D / Notification / D . 206/2022 ] 

No. VI - 3 ( b ) / 10 / 2022 . 

TAN TRANSCO has sanctioned for erection of the following Transmission Lines to Transmit and Distribute Power so as to 
meetout additional demands . The work will be takenup shortly . 

Administrative Approval 

SI . 

Name of the Transmission Line 

Route 

Route Length 
in KM . 

B.P. No. 

Scheme cost 

No. 

in lakhs 

( 1 ) 

( 2 ) 

( 3 ) 

( 5 ) 

( 6 ) 

1 . 

Erection of 110 KV DC line on 
DC tower with Panther conductor 

- 

from loc . 01 to 09 by making 
LILO in 110 KV Veerapuram 1. Amanampakkam 
Thirumani feeder in between line 2. Kollamedu 
34 & 35 towards Extension of 3. Elanthoppu 
new EHT supply for a demand 4. Patravakkam 
of 12000 KVA at 110 KV to 5. Thennur 

Memo.No.CE / Coml / SE / 
EE1 / AEE1 / F . 

1. 525 

873.35 

M / s . Mando Auto / D.249 / 21 , 
dt . 26.07.2021 

M / s . Mando Automotive India 

Pvt . Ltd. , Thennur Village , 

Chengalpattu District . 

Any person interested may make representation on the above scheme within 01 ( One ) month from the date of 
issue of the publication to the undersigned as per the Electricity Act , 2003 . 

Chennai - 600 032 , 

ER . A. PUSHPANATHAN , 
Superintending Engineer , 

28th April 2022 . 

General Construction Circle - l . 


24 

TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

( Part VI - Sec.3 ( b ) 

தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் லிமிடெட் 
பொதுக் கட்டுமான வட்டம்- I , சென்னை . 

அறிவிக்கை 

[ Lr . No. SE / GCC - I / CNI / AEE / GL / CHD / F . T & D / Notification / D . 206/2022 ] 

கூடுதல் மின் தேவையை நிறைவு செய்திட தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் லிமிடெட் கீழ்க்கண்ட இடங்களில் மிக உயரழுத்த 
மின்பாதை அமைத்து விரைவில் பணி துவங்க உள்ளது . 

நிர்வாக ஒப்புதல் 

வ . 

மின்தொடர் வேலையின் விவரம் 

மின்பாதை செல்லும் மின்பாதையின் 
வழித்தடம் 

எண் 

நீளம் கி.மீ 

வாரிய ஆணை 
எண் 

திட்ட மதிப்பீடு 
இலட்சத்தில் 
( 6 ) 

( 1 ) 

( 2 ) 

( 3 ) 

( 4 ) 

( 5 ) 

Memo.No.CE / 

Coml / SE / EE1 / 

AEE1 / F . 

ஏற்கனவே உள்ள வீராபுரம் - திருமணி 
110 கி.வோ. மின் பாதையில் இருந்து 
மேன்டோஅட்டோமோட்டிக் இந்தியா 
பிரைவேட் லிமிட்டடுக்கு புதியதாக மின் 
இணைப்பு வழங்க உயர் மின்அழுத்தம் 
அமைத்து 12000 கி.வோ. 
ஆ . 
கோரிக்கையை பூர்த்திசெய்ய இரட்டை 
சுற்று மின்பாதை அமைக்கும் பணி 

1. அம்மன பாக்கம் 
2.கோள்ளமேடு 
3.இளந்தோப்பு 
4. பட்டரவாக்கம் 
5. தேன்னூர் 

1.525 

873.35 

M / s . Mando 

Auto / D.249 / 21 , dt . 

26.07.2021 

மேற்குறிப்பிட்ட பணிகள் குறித்து எவரேனும் முறையீடுகள் தெரிவிக்க விரும்பினால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்ட 01 ( ஒன்று ) 
மாதத்திற்குள் கீழே குறிப்பிட்டுள்ள அதிகாரிக்கு மின்சார சட்டம் , 2003 ன்படி முறையீடு செய்யலாம் . 

சென்னை -32 , 
2022 ஏப்ரல் 28 . 

ER . A. PUSHPANATHAN , 
மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொதுக் கட்டுமான வட்டம் 

PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


1 


